தமிழ்நாடு அரசு 

2014 


[ Regd . No . TNICCN / 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை: ரூ . 1 .60 காசு . 


1 


ம 


தமிழ்நாடு அரசிதழ் 


- - - - - 


- 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


T 


மையே 


ய வெல்லும் 


எண் 10 ] 


சென்னை, புதன்கிழமை , மார்ச் 12 , 2014 
மாசி 28 , விஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் 27 /1975 ) 

பிரிவு 44 (4 ) - ன்கீழான அறிவிக்கை 


திருத்த அறிவிக்கை 


(ந .க . எண் 2147 /ஆ4/2010 ) 
வரிசை எண் 381 - ல் குறிப்பிட்ட TIRUPUR SCHOOL FOR THE DEAF ( 79/ 2000 ) - ஐ செயல்படாத சங்கமாக 
அறிவிக்கப்படுகிறது . 


திருப்பூர் , 
2013 டிசம்பர் 26 . 


க . சிந்தனைச்செல்வம் , 
மாவட்டப் பதிவாளர் (நிர்), 

( உ .ப . து .த . நிலை). 


1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137 ( 2)(பி ) - ன்கீழ் கலைத்தல் 

மற்றும் கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கைகள் . 


சிபிடி . 671 . நரசிம்ம நகர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் . 


(ந .க . எண் 1203/2013/ ஆ ) 
கோயம்புத்தூர் மாவட்டம் , பொள்ளாச்சி வட்டத்திலுள்ள சிபிடி . 671 . நரசிம்ம நகர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளைக் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137(2)(பி ) - ன்கீழ் கலைத்து ஆணையிடப்படுகிறது . 
மேலும் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2 ) (பி ) - ன்கீழ் துணைப் பதிவாளர் (பால்வளம் ) 
கோயம்புத்தூர் 2013 - ம் ஆண்டு ஜூலை மாதம் 5 - ஆம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138(1) - ன்கீழ் 
துணைப் பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (சட்டம் ) கோயம்புத்தூர் - ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமித்துள்ளார் . 


சிபிடி . 21 . டி . நல்லிகவுண்டன்பாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் . 


(ந . க . எண் 1204/ 2013/ ஆ ) 
கோயம்புத்தூர் மாவட்டம் , பொள்ளாச்சி வட்டத்திலுள்ள சிபிடி . 21 . டி . நல்லிகவுண்டன்பாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளைக் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137 (2)(பி ) - ன்கீழ் கலைத்து 
DTP - VI-1 (T - Sup .)( 10 ) - 1 

[ 1 ] 


ஆணையிடப்படுகிறது . மேலும் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2 ) (பி ) - ன்கீழ் துணைப் பதிவாளர் 
(பால்வளம் ) கோயம்புத்தூர் 2013 - ம் ஆண்டு ஜூலை மாதம் 5 - ஆம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138 (1) - ன்கீழ் 
துணைப் பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (சட்டம் ) கோயம்புத்தூர் - ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமித்துள்ளார் . 


சிபிடி . 158 . ரமணமுதலிபுதூர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 1205/2013/ ஆ ) 
கோயம்புத்தூர் மாவட்டம் , பொள்ளாச்சி வட்டத்திலுள்ள சிபிடி . 158 . ரமணமுதலிபுதூர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளைக் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137(2)(பி )- ன்கீழ் கலைத்து ஆணையிடப்படுகிறது . 
மேலும் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (2)(பி ) - ன்கீழ் துணைப் பதிவாளர் (பால்வளம் ) 
கோயம்புத்தூர் 2013 - ம் ஆண்டு ஜூலை மாதம் 5 - ஆம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138 (1) - ன்கீழ் துணைப் 
பதிவாளர் (பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (சட்டம் ) கோயம்புத்தூர் - ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமித்துள்ளார் . 


ஈடி . 475 . தாசநாயக்கன்பாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 1206/2013/ ஆ ) 
கோயம்புத்தூர் மாவட்டம் , கிணத்துக்கடவு வட்டத்திலுள்ள ஈடி . 475 . தாசநாயக்கன்பாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளைக் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137 (2)(பி ) - ன்கீழ் கலைத்து 
ஆணையிடப்படுகிறது . மேலும் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2) (பி ) - ன்கீழ் துணைப் பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் 2013 - ம் ஆண்டு ஜூலை மாதம் 5 - ஆம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138(1) - ன்கீழ் 
துணைப் பதிவாளர் (பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) கோயம்புத்தூர் - ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமித்துள்ளார் . 


சிபிடி . 374 . வீரப்பகவுண்டனூர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் . 


(ந .க . எண் 1207 / 2013/ ஆ ) 
கோயம்புத்தூர் மாவட்டம் , கிணத்துக்கடவு வட்டத்திலுள்ள சிபிடி . 374 . வீரப்பகவுண்டனூர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளைக் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137 (2)(பி ) - ன்கீழ் கலைத்து 
ஆணையிடப்படுகிறது . மேலும் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2) (பி ) - ன்கீழ் துணைப் பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் 2013 - ம் ஆண்டு ஜூலை மாதம் 5 - ஆம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138(1)- ன்கீழ் 
துணைப் பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (சட்டம் ) கோயம்புத்தூர் - ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமித்துள்ளார் . 


சிபிடி . 231 . கணபதிபாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 1208/2013/ ஆ ) 
கோயம்புத்தூர் மாவட்டம் , பொள்ளாச்சி வட்டத்திலுள்ள சிபிடி . 231 . கணபதிபாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளைக் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137(2)(பி )- ன்கீழ் கலைத்து ஆணையிடப்படுகிறது . 
மேலும் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (2 ) (பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம்) 
கோயம்புத்தூர் 2013 - ம் ஆண்டு ஜூலை மாதம் 5 - ஆம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138(1)- ன்கீழ் துணைப் 
பதிவாளர் (பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (சட்டம் ) கோயம்புத்தூர் - ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமித்துள்ளார் . 


சிபிடி . 695 . பெரியகுயிலை பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் . 

(ந.க . எண் 1209/2013/ ஆ ) 
கோயம்புத்தூர் மாவட்டம் , பொள்ளாச்சி வட்டத்திலுள்ள சிபிடி . 695 . பெரியகுயிலை பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளைக் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி )- ன்கீழ் கலைத்து ஆணையிடப்படுகிறது . 
மேலும் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (2 ) (பி ) - ன்கீழ் துணைப் பதிவாளர் (பால்வளம் ) 
கோயம்புத்தூர் 2013 - ம் ஆண்டு ஜூலை மாதம் 5 - ஆம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138(1)- ன்கீழ் துணைப் 
பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (சட்டம் ) கோயம்புத்தூர் - ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமித்துள்ளார் . 


3 


ஈடி . 352 . பூராண்டம்பாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 1210/ 2013/ ஆ ) 
கோயம்புத்தூர் மாவட்டம் , சூலூர் வட்டத்திலுள்ள ஈடி . 352 . பூராண்டம்பாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளைக் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137(2)(பி ) - ன்கீழ் கலைத்து ஆணையிடப்படுகிறது . 
மேலும் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2)(பி ) - ன்கீழ் துணைப் பதிவாளர் ( பால்வளம் ) 
கோயம்புத்தூர் 2013 - ம் ஆண்டு ஜூலை மாதம் 5 - ஆம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138 (1) - ன்கீழ் துணைப் 
பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) கோயம்புத்தூர் - ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமித்துள்ளார் . 


சிபிடி . 390 . எஸ் . அய்யம்பாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் . 


(ந . க . எண் 1211/2013/ ஆ ) 
கோயம்புத்தூர் மாவட்டம் , சூலூர் வட்டத்திலுள்ள சிபிடி . 390 . எஸ் . அய்யம்பாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளைக் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி ) - ன்கீழ் கலைத்து ஆணையிடப்படுகிறது . 
மேலும் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2 ) (பி ) - ன்கீழ் துணைப் பதிவாளர் ( பால்வளம் ) 
கோயம்புத்தூர் 2013 - ம் ஆண்டு ஜூலை மாதம் 5 - ஆம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138(1) - ன்கீழ் துணைப் 
பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (சட்டம் ) கோயம்புத்தூர்- ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமித்துள்ளார் . 


கள்ள சிபிடி. 223 . அப்பநாயக்கவை 
32பி) - ன்கீழ் கலைத்து ஆணை பால்வளம் ) 


சிபிடி . 223 . அப்பநாயக்கன்பட்டிபுதூர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 1212/ 2013/ ஆ ) 
கோயம்புத்தூர் மாவட்டம் , சூலூர் வட்டத்திலுள்ள சிபிடி . 223 . அப்பநாயக்கன்பட்டிபுதூர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளைக் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - ன்கீழ் கலைத்து ஆணையிடப்படுகிறது . 
மேலும் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (2 ) (பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
கோயம்புத்தூர் 2013 - ம் ஆண்டு ஜூலை மாதம் 5 - ஆம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138(1)- ன்கீழ் 
துணைப் பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (சட்டம் ) கோயம்புத்தூர் - ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமித்துள்ளார் . 


சிபிடி . 548 . மூட்டாம்பாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் . 


(ந .க . எண் 1213/2013/ ஆ ) 
கோயம்புத்தூர் மாவட்டம் , பொள்ளாச்சி வட்டத்திலுள்ள சிபிடி . 548 . மூட்டாம்பாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளைக் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி ) - ன்கீழ் கலைத்து ஆணையிடப்படுகிறது . 
மேலும் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2 ) (பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) 
கோயம்புத்தூர் 2013 - ம் ஆண்டு ஜூலை மாதம் 5 - ஆம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138 (1)- ன்கீழ் 
துணைப் பதிவாளர் ( பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் (சட்டம் ) கோயம்புத்தூர் - ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமித்துள்ளார் . 


சிபிடி . 179 . சீரபாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் . 

(ந.க. எண் 1214 /2013/ ஆ ) | 
கோயம்புத்தூர் மாவட்டம் , கோயம்புத்தூர் ( தெற்கு ) வட்டத்திலுள்ள சிபிடி . 179 . சீர்பாளையம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளைக் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137 (2)(பி ) - ன்கீழ் கலைத்து 
ஆணையிடப்படுகிறது . மேலும் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2) (பி ) - ன்கீழ் துணைப் பதிவாளர் 
( பால்வளம் ) கோயம்புத்தூர் 2013 - ம் ஆண்டு ஜூலை மாதம் 5 - ஆம் நாள் கலைத்து ஆணையிட்டு மேற்படி சட்டப் பிரிவு 138(1) - ன்கீழ் 
துணைப் பதிவாளர் (பால்வளம் ) கோயம்புத்தூர் அலுவலகத்திலுள்ள கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) கோயம்புத்தூர் - ஐ இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமித்துள்ளார் . 


கோயம்புத்தூர் , 
2014 ஜனவரி 9 . 


நா . கண்ண ன் , 
துணைப் பதிவாளர் , 

( பால்வளம் ) . 


ஜி . 1732 . கோவூர் விவசாய குத்தகைதாரர் பண்ணை கூட்டுறவு சங்கம் . 

(ந .க . எண் 1866/2013 / அ3 ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் , கோவூர் ஜி . 1732 . கோவூர் விவசாய குத்தகைதாரர் பண்ணை கூட்டுறவு சங்கம் 30 - 12 - 1959 - ல் 
துவக்கப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளாக செயல்படாமலும் , எந்த நோக்கத்திற்காக சங்கம் துவக்கப்பட்டதோ அந்த நோக்கம் செயல்படுவது 
அற்றுபோய் உள்ளதாலும் , 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137(2) - ன்கீழ் இச்சங்கம் துணைப் 
பதிவாளர் , காஞ்சிபுரம் சரகம் கலைப்பு ஆணை ந .க . 1866 /2013/ அ3, நாள் 03 - 01 - 2014 - ன்படி கலைத்து உத்திரவிடப்பட்டுள்ளது . 

1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப் பிரிவு 138(1) - ன்படி கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) 
கலைப்பு அலுவலராக நியமித்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


காஞ்சிபுரம் , 
2014 ஜனவரி 17 . 


பொ . ஸ்ரீதரன் , 
கூட்டுறவு சங்கங்களின் துணைப் பதிவாளர் . 


வி . ஜி . 107 . குரிசிலாப்பட்டு காய்கறி உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் பதிவினை 

இரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

( பொ .க . எண் 22/2007 ) 
1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டத்தின் பிரிவு 140(1) - ன்கீழ் அளிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் 
அடிப்படையில் 30 - 01 - 2014 நாளிட்ட ஆணை பொ .க . எண் . 22 /2007 - ன்படி வேலூர் மாவட்டம் , திருப்பத்தூர் சரகத்தில் கலைப்பிலிருந்த 
வி . ஜி . 107 . குரிசிலாப்பட்டு காய்கறி உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் ( வரை) பதிவு இரத்து செய்யப்பட்டு 
ஆணையிடப்பட்டுள்ளது என அறிவிக்கப்படுகிறது . 


திருப்பத்தூர் , 
2014 ஜனவரி 30 . 


தி . க . பிரபாகரன் , 
துணைப் பதிவாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


